பதிவு எண்‌ எம்‌. 8798 _- 
தமிழ்நாடு மின்சாரத்‌ தொழிலாளர்‌ 
மத்திய அனமப்புச்‌ சங்க 
செயலாளர்கள்‌ கூட்டம்‌ 


தோழர்களே, 

மத்திய அமைப்புட்ன்‌ இணைந்துள்ள மின்சாரத்‌ 
தொழிலாளர்களின்‌ செயலாளர்கள்‌ கூட்டம்‌, 164-75 
காலை 9 மணிக்கு திருச்சியில்‌ கோர்ட்‌ சமீபமுள்ள முனிசி 
பல்‌ பிரயாணிகள்‌ விடுதியில்‌ ஈடைபெறும்‌. எலலோரும்‌ 


உற்பக்கி [0 கோடியே | 
லட்சம்‌ டன்‌ | 


‘ ஃ 
eo 
- 


ச்ட்‌, ம ! 


கூலி ரூ. 12 கொடுக்க வேண்டும்‌. 


| பது கண்டிக்கத்தக்கது. 
.... - இவ்வாறு மார்க்சிஸ்ட்‌ 
மானம்‌ நிறைவேற்றியுள்ளது. 


வ சென்றவாரம்‌ சென்னையில்‌ கூடிய 

தமிழ்‌ மாநிலக்‌ கூட்டத்தில்‌, தமிழகத்தின்‌ 
 வறடசி நிலை பற்றி கவலையுடன்‌ விவாதித்‌ 
தது. 


தீர்மானம்‌ 


்‌ வறட்சியின்‌ கொடுமைகள்‌ நீடித்து 
a வருகின்‌ றன. மக்கள்‌ நி 
i எதிர்பார்த்து நிறகிறார்கள்‌. 
திமுக அரசின்‌ நிவாரண ட்‌ 
வடிக்கைசள்‌ போதுமானதல்ல. . அத்து 
டன்‌ ' அரசின்‌ நிவாரண நிதி முழுவதும்‌ 
. உழைப்பாளிகளுக்குக்‌ கிடைப்பதிலலை. 
A குடிநீர்க்‌ கிணறுகளை ஆழப்படுத்த 
.  [: அரசு எடுதத நடவடிக்கை பலன்‌ அளிக்க 
| வில்லை. காண்ட்ராக்ட்‌ தொகை கட்டுப்படி 


ர்க 


ஏப்ரல்‌ 1-ந்‌ தேதி முதல்‌ 4-ந்‌ தேதி 
| வரை சென்னை நகரில்‌ கூடிய மார்க்சிஸ்ட்‌ 
கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ தமிழ்‌ மாநிலக்குழு 
| கூட்ட முடிவுகளை மார்க்சிஸ்ட்‌ கம்யூ 
| னிஸ்ட்‌ கட்சியின்‌ அரசியல்‌ தலைமைக்குழு 
(பொலிட்‌ பீரோ) . உறுப்பினர்‌. தோழர்‌: 
| ராமமூர்த்தி சென்னையில்‌ செய்தியாளர்‌ 
களிடையே விளக்கிப்‌ பேசினார்‌, . 


மார்க்சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ 
மாநிலக்குழு முடிவுகளைப்‌ பற்றிய ஓர்‌. 
அறிக்கையையும்‌ அவர்‌ வெளியிட்டார்‌. 


| எர்கள்‌ கேட்ட கேள்விக்கு தோழர்‌ பி.ஆர்‌ 
[பதி லளித்தார்‌. 


| காண்ட்ராக்டர்களின்‌ 
(வலையில்‌ அதிகாரிகள்‌ 


.... விவரம்‌ வருமாறு;-- 


கேள்வி: தமிழ்நாட்டுக்கு மேலும்‌ 
அதிகமான வறட்சி நிவாரண நிதியை 
மத்திய அரசு ஒதுக்க வேண்டும்‌ என்று 
உங்கள்‌ கட்சி வற்புறுத்தி இருக்கிறதே! 
வறட்சி நிவாரணப்‌ பணிகளில்‌ ஊழல்‌ 
நடப்பதால்‌ மத்தியஅரசு கணக்குப்பார்‌ த்த 
பின்னர்தான்‌ மேலும நிதி ஒதுக்க முடியும்‌ 
என்‌ று மத்திய நிதி அமைச்சர்‌. திரு சி சுப்‌ 
பிரமணியம கூறி இருப்பது பற்றி உங்கள்‌ 
கட்சி நிலை என்ன? .. 


ண்‌ பதில்‌. ரங்கள்‌ ஏற்கனவே 
தெளிவுபடுத்தி இருக்கிறோம. இந்த 
வறட்சி நிவாரணப்‌ பணிகளில்‌ ஊழல்‌ 
டக்காமல்‌ தடுக்க ஒரே வழிதான்‌ இருக்‌ 
கிறது, அதுதான்‌, சர்வகடசி கண்ண. 
ரிப்புக்‌ குழு. வறட்சி வாரணம்‌ பணி 
ட்க்கும்‌ ஒவ்வொரு இடத்திலும்‌ சர்வ 


வாரண உதவிகளை : 


. கொடுககப்படுகிறதா 


்‌ ஒழுங்காக 
, தணிக்கை 


அந்த அறிக்கையையொட்டி செய்தியா . 
்‌ குரிய ஆள்பலமோ, வசதியோ 


ஏற்கமுடியாது. மத்திய அரசு 


. ரணப்பணிகள்‌ ஒழுங்காக 


வல 4 5 கண்ணை 1% 


| 1 i 10 ஏக்கருக்கு (மேல்‌ உபரி. முழுவ 
கருக்கு உட்பட்ட 


| ரடி 


| கொள்முதல்‌ என்ற பேரால்‌ கூலிந்காரர்களின்‌ கூலி நெரிலையுர்‌,சிறுநில விவ 
 சாயிதளின்‌ சாப்பாட்டு நெல்லையும்‌ பறித்துச்‌ செல்லுவது நிறுந்தப்படவேண்டும்‌. 


வறட்சி நிவாரண நிதி வசூலில்‌ அதிகாரிகள்‌ தெடுபிடிகளில்‌ இரங்கியிருப்‌ 


கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ தமிழ்‌ மாநிலக்‌ குழு நீர்‌ 


யாகவில்லையென இவ்வேலையைச்‌ செய்ய 
மறுக்கிறார்கள்‌, பெரும்பகுதிகளில்‌ குடி 
தண்ணீரின்றி மக்கள்‌ அவதிக்குள்ளாகி 
௫ர்கள்‌. குடிதண்ணீர்‌ கிடைக்க உடனடி 
"யாக துரிக ஏற்பாடுகள்‌ மேற்கொள்ள 
வேண்டும்‌- ப்‌ 


பனிரெண்டு கபாய்‌ கலி 


வறட்சி நிவாரண வேலைகளில்‌ 
உழைக்கும்‌ உழைப்பாளிகளுக்கு கிராமத்‌ 
திற்கு கிராமம்‌ வித்தியாசப்பட்ட மிகக்‌ 
குறைந்த கூலி கொடுச கப்படுகிற கு. 
ஆண்களுக்கு ரூம்‌ பெண்‌ களுக்கு ரூ1-50ம்‌ 
கொடுத்து நாள்‌ முழுதும வேலைவாங்கும்‌ 
கொடுமை நீடிக்கிறது. வறட்சிப்‌ பணி 
களில்‌ உழைக்கின்‌ ற ஆண்‌ -- பெண்‌ 


கட்சிக்‌ கண்காணிப்புக்‌ குழு அமைத்து 
வேலை சரிவர நடக்கிறதா, கூலி ஒழுங்காக 
என்பதைக கண்‌ 
காணிப்பதன்‌ மூலமாகத்தான்‌ ஊழல்‌ இல்‌ 
லாமல்‌ தடுக்க முடியும்‌. 

மத்திய அரசு கொடுக்கும்‌ பணம்‌ 
செலவிடப்படுகிறதா என்று 
செய்ய மத்திய அரசின்‌ 
தலைமை தணிக்கையாளர்‌ இருக்கிறார்‌. ஒவ்‌ 
வொரு இடத்திலும்‌ மத்திய அரசு அதி 
காரிகள்‌ சென்று சரிபார்த்து அதன்‌ பிறகு 


_ தான்‌ மேலும்‌ நிதி ஒதுக்கீடு செய்வதுஎன்‌ 


பது நடைமுறையில்‌ சாத்தியமல்ல, அதற்‌ 
மத்திய 
அரசுக்கு இல்லை. 

அதுமட்டுமல்லமாநில அரசு அதிசாரி 
கள்‌ தான்‌ ஊழல்‌ பேர்வழிகள்‌, மத்திய 
அரசு அதிகாரிகள்‌ யோக்கியர்கள்‌ என்று 
அதிகாரி 
களையும்கூட காண்டிராக்டர்கள்‌ வளைத்துப்‌ 
போட்டுவிடுவார்கள்‌ . 


மட்டுமல்ல. தமிழ்நாட்டுக்கு வந்த 
ப்ரிய ட இங்கு வறட்சிநிவா 
நடப்பதாக 
“சர்டிபிகேட்‌” கொடுத்துவிட்டுப்போயிருக்‌ 
கிறார்‌.மக்களுக்கு நிவாரணம்‌। அளிப்பது 
தான்‌ முக்கியம்‌, இதற்கு - ஒதுக்கப்படும்‌ 
பணம்‌, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒழுங்‌ 
காகப்போய்ச்சேருகிறதா என்பதுதான்‌ 
முக்கியம்‌. 
அதற்காகத்தான்‌ சர்வகட்சிக்‌ கண்‌ 
காணிப்புக்‌ குழு அமைக்கச்‌ சொல்கிறோம்‌. 


சர்வகட்சிக்குழு . . 
எப்படி அமைப்பது? ... 


கேள்வி: எத்தனையோ கட்சிகள்‌ தமிழ்‌ 


i .... மதுரை, ஏப்‌. 9 
வறட்சி “நிவாரண வேலைகளையும்‌ நெல்‌ கொள்முதல்‌ 
| வேலையையும்‌ அதிகார வர்க்கத்திடம்‌ மாத்திரமே .விடப்படு 
*னிவுது தான்‌ ஊழலுக்கும்‌ ஊதாரித்தளந்திற்ம்‌ ஊற்றுக விளங்‌ 
குகிறது. உடனடியாக சர்வகட்சிக்‌ கமிட்டிகளை அமைத்து 
இந்த வேலைகளைக்‌ கண்காணித்து வரச்‌ செய்ய வேண்டும்‌: 

... வறட்சிப்‌ பணிகளில்‌ உல்கம்‌ ஆண்‌-பெண்‌ தொழிலாளர்களுக்கு தினக்‌ 


இருவருக்கும்‌ தினக்‌ கூலி ரூ 12 கிடைக்க 
ஏற்பாடு செய்ய வேண்டும்‌, 


கூடுதல்‌ தக்காளி கடன்‌ ' 


கண்மாய்‌,வாய்ககால்‌,குளம்‌ மராமத்து 
வேலைகள்‌ பிற்காலத்தில்‌ முழுப்பலன்‌ 
அளிப்பதாக இருக்க வேண்டும்‌. கிணறு 
களை ஆழப்படுத்த உதவும்‌ முறையில்‌ விவ 
சாயிசளுக்கு இதுவுரை கடன்‌ கிடைக்க 
வில்லை. ஆயிரம்‌ நிபந்தனைகளும்‌: லஞ்சமும்‌ 
ஊழலும்‌ மலிந்த நிலவள வங்கிகளால்‌ 

்‌. இதனை நிறைவேற்ற இயலவில்லை. 


திமுக அரசு அறிவித்துள்ள 
௦ கோடி ரூபாய்‌ தக்காவிக்‌ கடனும்‌ போது 
மானதல்ல. சுமார்ரூ20 கோடி வரையிலும்‌ 
தக்காவிக்‌ கடன்‌ வழங்க ஏற்பாடு செய்ய 
வேண்டும்‌. இதுவும்‌ சாதாரண விவசாயி 
களுக்குக்‌ கிடைக்கவேண்டும்‌, 


வறட்சியால்‌ வாடும்‌ மக்கள்‌ நியாய 


விலையில்‌ உணவுப்‌ பொருள்கள்‌ கிடைக்‌ ' 


காமல்‌ திண்டாடுகிறார்கள்‌. மாதம்‌ ஒரு 
குடும்பத்திற்கு 8 கிலோ கோதுமையு” 
சில்‌ கிராமப்‌ பகுதிகளில்‌ 2 கிலோ அரிசி 
யும்‌ கொடுக்கப்படுகிறது. இதிலும்‌ திட்‌... 
மிட்ட விநியோக முறையில்லை, . இது 
யானை பசிக்கு சோளப்பொறி என்ற 
கதையாக உள்ளது இதை அதிகரித்து 
ஒரே சீராக வழங்கவேண்டும்‌, 


பாரபட்ச கொள்முதல்‌: 


சிறு நிலக்காரர்கள்‌ கொடுமைப்‌ 
படுத்தப்படுவதும்‌,பெரு மிராசுகள்‌ தப்பித்து 
கொள்ளுவதுமான கொள்முகல்‌ கொள்‌ 
கையைத்‌ ஏன்‌ திமு க அரசு இன்றுவரை 
அமுலாக்கி வந்துள்ள து. 

விவசாயத்‌ தொழிலாளிகளின்‌ கூலி 
நெல்லையும்‌, சிறு நிலக்காரர்களின்‌ சாப்‌ 
பாட்டு நெல்லையும்‌ கூட பறித்துக்கொண்டு 
போகிறார்கள்‌. இந்த நிலை தடுத்து நிறுத்தப்‌ 
படவேண்டும்‌. 

5 ஏக்கர்வரை கொள் முதலிலிருந்து 
விதிவிலக்கு அளிக்கப்பட வேண்டும. 
முதல்‌ 10ஏக்கர்வரை லெவி முறையில்‌ 


நாட்டில்‌ உள்ளனவே! எப்படி குழு 
அமைப்பது? யார்‌ யாரைச்‌ சேர்ப்பது 
என்ற சிக்கல்‌ எழும்‌ என்று கருணாநிதி 
கூறுகிறாரே! 


பதில்‌: எல்லாக்‌ கட்சிகளையும்‌ சேர்க்கா 
விட்டால்‌ முக்கிய கட்சிகளையாவது அவர்‌ 
சேர்த்துக்‌ கொள்ளட்டும்‌. ஊழல்‌ ஒழிய 
வேண்டும்‌ அதுதானே ஈம்‌ குறி, 


சில இடங்களில்‌ வறட்சி நிவாரணப்‌ 
பணியில்‌ ஈடுபட்ட தொழிலாளருக்கு ஒரு 
ரூபாய்‌, இரண்டு ரூபாய்‌ என்று கூ 
கொடுத்து விட்டு, 5 ரூபாய்‌ வாங்கியதாக 
கையெழுத்துப்‌ போடுமபடி காண்டிராக்டர்‌ 
கள்‌ மிரட்டுகிறார்கள்‌ என்ற தகவல்‌ எங்க 
ளுக்கு வந்தது. எங்கள்‌ கட்சித்‌ தோழர்கள்‌ 
இதை அறிந்து நேரடியாசப்‌ போய்‌, உரிய 
ஊதியம்‌ கொடுக்கப்படுகிறதா என்று 
கண்காணித்தார்கள்‌. ராமநாதபுரம்‌ மாவட்‌ 
, ம்‌. முதுகுளத்தூருக்கு, . பரமக்குடியில்‌ 


இருந்து எங்கள்‌ கட்சித்‌ தோழர்கள்‌ போய்‌ . 


கண்காணித்தார்கள்‌. 


தொழி 
லாளருக்கு நியாயமான 


ஊதியம்‌ 


கிடைத்தது. இதே போல்‌ தமிழ்நாடு முழு' 


வதும்‌ சர்வகட்சிக்‌ கண்காணிப்புக்‌ குழு 
அமைக்கப்பட்டால்‌ இந்த ஊழலைத்‌ தடுக்க 
முடியும்‌, வ 


0வளிநாட்டிலிருந்து அரிசி 
"இறக்குமதி செய்ய 
வேண்டுமா? 


கேள்வி: தமிழ்நாட்டில்‌ உணவுப்‌ 
பஞ்சத்தைப்போக்‌ 5, அரிசியை இறக்குமதி 
செய்து தராமல்‌ மத்திய அரசு மறுப்பதாக 
கருணாகிதிகுற்றம்சாட்டுகிறாரே? 

பதில்‌:--. மத்தியஅரசு வெளிநாட்‌ 


/சாயிகளிடம்‌ 


“அரிசியும்‌ கோதுமையும்‌ 


கொள்முதல்‌ செய்யவேண்டும்‌, 10 ஏக்க 
ருக்குமேல்‌உபரி முழுதையும்‌ கட்டாயக்‌ 
கொள்முதல்‌ செய்யவேண்டும்‌. 

இவ்வாறு செய்தால்தான்‌ பெருமிராசு 
தார்களைக்‌ கட்டுப்படுத்தவும்‌, ஏழை விவ 
சாயிகளுக்கும்‌ மக்களுககும்‌ நிவாரணம்‌ 
அளிக்கவும்‌ உதவ முடியும்‌. 


சர்வகட்சி கண்காணிப்பு 


எல்லாவற்றுக்கும்‌ மேலாக, திமுக 
அரசு அதிகார வர்ககத்தினர்மூலம்‌ கொள்‌ 


முதல்‌, விநியோகர்‌, வறட்சி நிவாரண 
வேலைகள்‌? அனைத்தையும்‌ முடித்துவிட 


நினைக்கிறது. இதுதான்‌ ஊழலுக்கும்‌ 
ஊதாரித்தனத்திற்கும்‌ ஊற்றாக விளங்கு 
கிறது. 

உடனடியாக சர்வகட்சி மக்கள்‌ 
கமிட்டிகள்‌ அமைத்து இவ்வேலைகளைக்‌ 
கண்காணித்துநிறை “வற்றவும்‌, 

இந்த நோக்கில்‌ விவசாய சங்கங்கள்‌ 
கொடுத்துள்ள மற்ற . கோரிக்கைகளை 
நிறைவேற்றவும்‌ வற்புறுத்துகிறோம்‌. 


மத்திய அரசின்‌ ஓரவஞ்ரளை 


கமிழகத்தில்‌ இவ்வளவுகடுமையான 
வறட்சிநிலைநிலவும்போ து, போ துமானநிதி 
யும, உணவுப்பொருட்களும்‌ அளிக்காமல்‌ 
அர சியல்‌ஓரவஞ்‌ சனையா 5 ௩டந்து கொள்‌ 
ளும்‌ மத்திய அரசின்‌ போக்கினை வன்மை 
யாகக்‌ கண்டிக்கிறோம்‌. 

இப்படிப்‌ ட்ட போக்கை எதிர்க்க 
மக்களை அணி திரட்டுவதற்குப்‌ பதிலாக 
மாநில அரசு வறட்சிகிவாரணரநிதி திரட்டி 
நிவாரண வேலைகளை முடித்து விட நினைப்பது 
பலனளிககத்தக்கமாற்று வழியாகாது, 


இந்சவறட்சி நிவாரண நிதியையும்‌ 
சாதாரண மக்களிடம்‌, வியாபுரிஈளிடம்‌ 
மிரட்டிவசூல்‌ செய்யுபபோக்கை வன்மை 
யாகக்‌ கணடிக்கிறோம்‌. 

மாநிலமுதலமைச்சர்‌-— ஈஈ்திய நிகி 
யமைச்சர்‌ இருவருக்கிடையிலுள்ள சர்ச்‌ 
சையில்‌ நிவாரணமகோரி நிற்கும மாநில 
மக்கள்‌ நலன்பாதிக்கப்படுவது அனு திக்க 
முடியாதது என எச்சரிக்கிறோம்‌, ப 


டிலிருந்து கோதுமை இறக்குமதி செய்‌ 
கிறது. தமிழ்நாடு அரசா அரிசியை 
இறக்குமதிசெய்யச்சொல்கிற து. 


இறக்குமதிசெய்யாமலேயே இங்கே, 
கிடைக்கிறது. 
அநியாயவிலைகொடுத்தால்‌ கோதுமையும்‌ 
அரிசியும்‌ மார்க்கெட்டில்‌ தாராளமாகக்‌ 
கிடைக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம்‌? 


உணவு தானியம்‌ போதிய அளவு 
இருக்கிறது. பெருநிலச்சுவான்‌தார்களு ௦ 
கொள்ளைக்கார வ்பரார்க்கும்‌ அரிசியை 
யும்‌ கோ துமையையும்‌ பதுக்கி வைத்துக்‌ 
கெர்ண்டு அதிகவிலைக்கு விற்று கொள்ளை 
லாபம்‌ சம்பாதிக்கிறார்கள்‌. 


இதற்கு மத்திய அரசும்‌ மாநில 
அரசுகளுமே காரணம்‌, கோது 
மையும்‌ அரி சியும்‌ அதிக 
மாகவிளையும்‌ மாநிலங்களில்‌ இந்திரா காங்‌ 
கிரஸ்‌ அரசு கொள்முதல்‌ செய்வதில்லை, 
சிறு நிலச்‌ சொந்தக்காரர்களிடம்‌ கெடு 
பிடி செய்து, அவர்கள்‌ சாப்பாட்டுக்காக 
வைத்திருககும்‌ அரிசியையும்‌ கோதுமை 
மையும்‌ பறித்துக்கொள்ளு ॥ அதிகாரிகள்‌ 
பெருநிலச்‌ சுவான்தார்களைத்‌ தொடுவதே 
இல்லை. தமிழ்நாட்டிலும்‌ இ3த கதைதான்‌ 
நடக்கிறது. சிறு நிலச்‌ சொந்தக்காரர்‌ 
களுக்கோ கையில்‌ பணமிலலை. எனவே 
அறுவடை முடிந்ததும்‌ தவகளி_ம்‌ இருக்‌ 
கும்‌ தானியத்தை விற்று விடுகிறார்‌ ள்‌. 
பெரு நிலச்சுவான்‌ தார்கள்‌ தானியத்தைப்‌ 
பதுக்கிவைத்து அதிக விலைக்கு விற்கிறார்‌ 
கள்‌. 
மற்ற மாநிலங்களில்‌ எல்லாம்‌ கொள்‌ 
முதல்‌ செய்யாமல்‌ அரியானாவையும்‌ பஞ்‌ 
சாபையும்‌ மட்டுமே கோதுமைக்கு நம்பு 


(ம்‌ பந்தம்‌ பார்க்க) 


பகொள்மு/ 


மார்க்சிஸ்ட்‌ கட்சி தமிழ்மாநிலக்‌ குழு கோரிக்‌ 


தை 


தல்‌ கொடு ததிருக்கின்‌ றன. 


தவறாமல்‌ கலந்து கொள்ள வேண்டுகிறேன்‌, 
சென்னை 
9—4—75 


டி. ஜானகிராமன்‌ 
பொதுச்‌ செயலாளர்‌ 


ஷூ 


30 கோடி கொடுத்தால்‌ என்ன? 
300 கோடிதான்‌ 


டிகரட்டிறுல்‌ என்ன? 
நியூ பினிரக்களே மாட்டான்‌ 


நியூயார்க்‌, ஏப்‌. 5-- 

அமெரிக்க ஜனாதிபதி டோர்டு மேற்கொண்டும்‌ 

80 கோடி டாலர்‌ ஆயுதங்களை தென்வியட்னாம்‌ தியூ அர 

சுச்கு அனுப்பிவைச்தால்‌, க1யூனிஸ்ட படைகளை 
தடுத்து நிறுத்திட முடியும்‌” என்று நம்புகிறார்‌. 


ஆனால்‌, 30 கோடி டாலர்‌ ஆயுதம்‌ ;,மட்டுமல்ல 
அதற்கு மேலும்‌ 'எத்தன்‌ கோடி டாலர்‌ ஆயுதங்களைக்‌ 
கொடுத்தாலும்‌ திய ஆட்சியைப்‌ பாதுகாசக முடியாது 
என்ற எண்ணு அமெரிகக ராணுவத்தலைமையிடம்‌ 
மேலோங்கியிருக்கிற து. 


இந்த உதவியை ஏற்கெனவே செய்திருக்ப்‌ 
வேண்டுமென்‌ றும்‌ -- இப்போழுது செய்வது கர்லசாமக 
மான செயல்‌ என்‌ றும்‌-—இப்‌ பொழு துஆயுதங்கள்‌ அனுத 
பினாலும,அ துநென்வியட்னாமைப்‌ போய்ச்‌ சேர்ந்து, தியூ 
படைகளிடம வினியோகிப்பதற்குள்ளாக சண்டையே 
முடிந்துவிடுமென்றும்‌ அவர்கள்‌ கருதுகிறார்கள்‌. 


ஏற்செனவே சம்யூனிஸ்ட்‌ படைகளிடம்‌ தென்‌ 

வியட்னாமின மூன்‌ நிலிருபகுதி இருப்பதால்‌, அதன்‌ 
முன்னேற்ற வேசம்‌ அதிகமாக இருக்கிறகென்றும -- 
தியூவிடம. இருப்‌ தெல்லாம்‌ செய்கோன்‌ 
நகரும்‌, அதைச்சுறறிய பி சேசங்களும்‌ நெல்விளைச்சல்‌ 
மிகுந்த மேகாங்கதிபிரதேசமும்தான |என்றும்‌, ஆனாலும்‌ 
இந்த மேக!ங்‌ பிரதேசததை நோக்கியும்‌ கம்யூனிஸட்‌ 
படைகள்‌ பாய்ந்து வருவதாகவும்‌ அமெரிக்க இராணுவ 
தளகர்த்ரர்கள கூறினர்‌, 

அமெரிக்க பாதுகாப்பு?” இலாகா காரியதரிசி சிலேசிங்‌ , 
கர்‌, “எப்படியு॥ இன்னு ) ஒருமாத காலத்துக்கு தியூ 
அரசு தாக்குப்பிடிககும்‌'” என்று நம்புகிறார்‌. 


சிப்பாய்களுக்கு பயிற்சியளிக்கும்‌ அமெரிக்க கேப்‌ 
டன்கள்‌, சென்‌ விபட்னாம்‌ தியூ படைகளின்‌ தோல்வி 
கண்டு அகர்ச்சியும்‌ திகிலும அடைந்திருக்கின்‌ றனர்‌. 
எண்ணி கை பலத்திலும்‌ சரி, போர்ப்பயிற்சியி 
லும்‌ சரி, ஆயுத வகை-ளிலு௦ சரி, எல்லாவற்றிலும்‌ 
க.யூனிஸ்‌... படைகளைவிட தியூபடைகள்‌ மேலான லை 
யில்தான்‌ இருந்தன, அப்‌ டியிருந்தும்‌ கமயூனிஸ்‌ _ 
படைகளிடம்‌ அடிபட்டு ஓடிவருவது என்றால்‌ அரன்‌ 
அருத்‌ நமே புரியவில்லையே! என்று கலங்குகிறாகள்‌. 
. மற்றும, தென்வியட்னாம்‌ கமயூனிஸட்‌ படை 
கள்‌, தங்கள்‌ முழு வேகத்‌ தாக்குதல இப்பொழுது 
தொடுக்கமாட்டார்களென்றும்‌, 19/6 ஜனாதிபதி தோதல 
அமெரிக்காவில்‌ நடக்கும்போதுதான தொடுப்பார்க 
ளென்றும்‌ அமெரிக்க ராணுவ உளவாளி இலாகா 
கூறுகிறது, 


இந்திராவின்‌ ஆரியோடு 


மேற்குவங்க நிலைபற்றி ஜே.பி 


பாட்னா, ஏப்‌. 9- | 
கல்கத்தா பல்கலைக்கழகத்தின்‌ முன்னால்‌ தன்னை |! 
காங்கிரஸ்‌ குண்டர்களும்‌, வலது கம்யூனிஸ்டு குண்டா] 
களும்‌ தாக்கியது குறித்து ஜெயப்பிரகாஷ்‌ நாராயண்‌ 
அபிப்பிராயம்‌ கூறினார்‌. 
'குண்டர்கள என்னைத்‌ தாக்குவதற் கு 
மத்‌ நிய அரசாங்‌ 5 ழம்‌ மேற்குவங்க அரசாங்‌ கமும்‌ ஒப்பு 
க இது போன்ற பாசிசத்ன 
மான வெறியாட்டத்துஃகு பிரதமர்‌ இந்திரா காந்தியும்‌ 
மேறகுவங்‌ 5 முதலமைச்சர்‌ சித்தாரா தத்‌ சங்கர்‌ ரேயும்‌ 
ஒப்புதல்‌ அளித்தி நந்தால்தான்‌ இவ்வ £று ௩டக்‌ கமுடியும்‌. 
இந்தப்‌ போக்கு நீடிக்குே மயானால்‌, தேர்தல்களும்‌ 
கூட கேலிக்கூத்தாகி விடி, ஓட்டுச்‌ சாவடிகளையும குண்‌ 
டார்கள்‌ கைப்பற்றுவார்கள்‌. 
19/2௦ ஆண்டு பொதுத்தேர்‌ தலின்‌ போதும்‌, உப 
தேர்தல்களின்‌ போ தும, இப்படிப்பபட்ட அககிரமங 
களை மேற்குவங்கத்தில்‌ பார்த்‌ தாம. காங்கிரஸ்‌ கையில்‌ 
ஒன்‌ நாயகம்‌ பாதுகாப்பாக இல்லை, இந்திராகாந்தியின 
ஆசீர்வா தத்தோடு ஜனநாயகத்தை மேற்குவங்கத்தில்‌ 


கொனறு விட்டார்கள்‌” என்றார்‌. 


தைவான்‌, மக்கள்‌ 
ீனக்குடியரசில்‌ 


சரும a 


சியாங்‌--கே--ஷேக்‌, தைவானில்‌இறந்தான்‌ மக்கள்‌ 

. சீனக்குடியரசு 1249' இல்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ தலைமை 

யில்‌ ஏற்பட்ட போது--சீனாவின்‌ ஒரு பாகமான தைவான்‌ 

தீவுக்கு-- (முன்பு பார்மோசா என்றழைக்கப்பட்‌. து) 

யாங்‌ கே-- ஷேக்‌ ஓடிப்போய்‌ அமெரிக்கா உதவியுடன்‌ 

தைவானில்‌ ஒரு தனி கப்யூனிஸ்ட எதிர்ப்பு அரசை 
நடத்தினான்‌, 


அமெரிக்காவுக்கும்‌ தைவானுக்கும்‌ பரஸ்பர ராணுவ 
உசவி ஒப்பந்தம்‌ கையெழுத்தாகியது. அமெரிக்கா ' ஒரு 
படை த்சளத்சையும்‌ “தைவானில்‌ எற்படுத்திக்கொண்டது, 
அமெரிக்க ஆயுசங்கள்‌ தைவானுக்கு தாராளமாக வழங்கப்‌ 
பட்டன. அமெரிக்க ./-வது கடற்படை அவ்வப்போது 
ரோந்து வந்து சியாங்‌--கே ஷேக்குக்கு பாதுகாப்பு 


அளித்து வந்கது, சியாங்கும்‌ விடாது சீனா மீது 
பட யெயடுப் பேன்‌ என்று வாய்ச்‌ 
சவடால்‌ அடித்துக்கொண்டு இறுதியில்‌ இறந்தே 
போனான்‌, 


சியாங்கே-கே-ஷேக்‌ இறந்ததும்‌ தைவான்‌ மக்க 
ளுக்கு சீனத்‌ தாயகத்தோடு வந்து சேருமாறு பீகிங்‌ அரசு 
அழைப்பு விடுத்துள்ளது. சியாங்கே-ஷேக்கின்‌ அரசியல்‌ 
கட்சியாய்‌ முன்பு சீனத்திலிருந்க சோமிண்‌...ஈங்கட்சியைச்‌ 
சேர்ந்த 200க்கு மேற்பட்ட ராணுவ அதிகாரிகளுக்கு பரி 
பூரண விடுதலை அளித்து அவர்கள்‌ தைவானுக்குச்‌ சென்று 
மக்களிடம்‌ நேச உறவை பலப்படுத்தும்‌ பொருட்டு சில 
வாரங்களுங்கு முன்பே சீனக்‌ குடியரசு ௩டவடிக்கை எடுத்‌ 
தள்ளது. இத்துடன்‌, பீகிங்கில்‌ ௩டக்கவிருக்கும்‌ அகிலசீன 
விளையாட்டுப்‌ போட்டிகளில்‌ தைவான்‌ விளையாட்டுககாரர்‌ 
ச்ளும்‌ பங்குகொள்ள அழைப்பு விடுத்துள்ளது. தைவான்‌ 
தாயகத்தோடு சேரவேண்டுமென்‌ ற எண்ணம்‌ மேலும்‌ 
தைவானில்‌ பலப்படுமென்று எதிர்பார்க்கலாம்‌, 


ஆனால்‌--தைவானின்‌ புதிய ஜனாதிபதியும்‌, பிர 
தமமந்திரியாக இருக்கும்‌ சியாங்கின்‌ மகன்‌ சியாங்‌ சிங்‌ 
குவோவும்‌ அவர்களைச்‌ சுற்றியுள்ள மேல்தட்டு வர்க்க 
வசதிக்காரர்களும்‌ சீனக்‌ குடியரசின்‌ ஒரு அங்கமாக 
தைவான்‌ மாறுவதை பலமாக எதிர்ப்பார்கள்‌. \ 
அவர்கள்‌ இந்தப்‌ பிரச்னையை எவ்வளவு காலம்‌ ஒத்திப்‌ 
போட முடியுமென்பது அமெரிக்காவின்‌ ஆயுத பலமும்‌ 
கடற்படை பலமும்‌ பணஉதவியும்‌ எவ்வளவு தூரம்‌ 
மேலும்‌ கிடைத்துவரும்‌ என்பதைப்‌ பொறுத்தே 
இருக்கிறது, 


காடுகளும்‌ 
கொள்ளும்‌ ராஜீய உறவாக 
இகற்குக்‌ காண. அமெரிக்காஇன்னும்‌ தைவான்‌ அரசுக்கு 
அங்கீமாரம்‌ வழங்கி இருப்பதாலகான்‌. இரண்டு சீன நாடு 
கள்‌ என்ற கூற்றை மக்கள்‌ சீனம்‌ ஒப்புக்‌ கொள்ள மறுத்‌ 
துள்ளது.கைவான்‌ அரசு அங்கீகாரத்தை ரத்து செய்ய 
வேண்டுமென்று அமெரிக்காவை வறபுறுத்தியுள்ள து. 


சியாங்‌-கே-ஷேக்‌ உயிருடன்‌ இருந்தவரை இதை 
தட்டிக்சழித்த அமெரிக்க அரசாங்கம்‌ நீண்டநாட்களுக்கு 
அதே நிலையை அனுசரிக்க முடியாது. இன்று தென்‌ 
கிழக்கு ஆசியாவில்‌ அமெரிகக செல்வாக்கு எவ்வளவு 
தாழ்ந்து போயிருக்கிறதென்பது உலகறிந்த விஷயமாய்‌ 
விட்டது. 


அமெரிக்க ராணுவஉதவியோ தலையீடோ பொம்மை 
அரசுகளைக்‌ காபடாற்ற பனற்றவை என்று 
வியட் நாம்‌, கம்போடியா அனுபவங்கள்‌ காட்டிவருகின்‌ றன 
இந்த நிலையில்‌ மக்கள்‌ சீனககுடியரசின்‌ வற்புறுத்தலுக்கு 
இணங்கி தைவான்‌ அங்கீகாரத்தைப்‌! ற்றி அமெரிக்கா 
யோசிக்கவேண்டிவரும்‌ தைவானிலும்‌ மச்களின்‌ விருப்பம்‌ 
சாயசத்தை நோக்கி வளரக்கூடும்‌ அமெரிச்காவிலேயே 
மக்களின்‌ அபிப்பிராயம்‌. தைவான்‌ விஷயத்தில்‌ சீனக்குடி 
யாசுக்‌ கெதிராக அமெரிக்கத்தலையீடு கூடாது என்று 
தோன்‌ றினாலும்‌, சமீப கால்‌ அனுபவங்கள்‌ நிசழ்ச்சிகளுக்‌ 
குப்‌ பிறகு ஆச்சரியப்படுவதற்கில்லை. அமெரிக்காவுக்கு 
சோதனைக்‌ காலமே. 


சமாதான பூர்வமாசவே தைவான்‌ சீனத்தாயகத்‌ 


ஆனால்‌ | 


துடன்‌ சேர்வதற்கு மக்கள்‌ சீனக்‌ குடியரசும்‌ முயற்சிக்கும்‌ 


அதே சமயத்தில இதற்கு எதிர்ப்பு நீடிக்குமேயானால்வேறு 
௩டவடிக்கைகளுக்கும்‌ தயாராயிருக்கும்‌. அமெரிக்காவின்‌ 
அங்கீகாரமும்‌ ராணுவ உதவி.பும இலலாமல்‌ போகுமானால்‌ 
சொந்தக்‌ காலில்‌ நின்று மக்கள சீனக்குடியரசைதைவான்‌ 
அரசு நீண்டகாலம்‌ எதிர்த்து நிற்கமுடியாது. 


குமரி மாவட்டயார்க்சிஸ்ட்‌ தலைவர்கள்‌ மீது 


டப பவயவவயவயவையம்வைவைய அனையை அனைவ மையை அணைகளை அனைவ வையை க ளகக கக்க வகை னை கக வைவளை வனை வைகை வை 


ஆளும்‌ காங்கிரஸ்‌ குண்டர்கள்‌ 
வெறித்‌ தாக்குதலைக்‌ கண்டித்து 


கூட்டத்தில்‌ காங்கிரசாரின்‌ 
ரவுடி த்தாக்குதலைக்‌ கண 
டித்து கட்சியின்‌ மாவட்டச்‌ 
செயலாளர்‌ தோழர்‌ பி.திவா 


திருவிதாங்கோடு,ஏப்‌. 5- 
மார்க்சிஸ்ட்‌ கட்சி தலைவர்‌ 
கள்மீது இந்திராகாங்கிரஸ்‌ 


ண்டர்களின்‌ கொலை ன தி 
வெறித்தாக்குதலைக்‌ கண்‌. ரன்‌ பேசினார்‌. இதுசம்பந்த 
டித்து கடந்த$ர்‌ தேதி யன்று மாக அக்கு நடவடிக்க 
ட ௯ எடுக்கவேண்டும்‌ என்று 


ஆவேசமிக்க கண்டன ஊர்வ 
லம்‌ மார்க்சிஸ்ட்கம்யூனிஸ்ட்‌ 


கட்சி சார்பில்‌ நடந்தது. கலு வற்புறுத்தி 
அன்றுமாலையில்‌ கட்சியின்‌ டப்‌ 

கல்குளம்‌ தாலுகாச்‌ செய குலசேகரத்தில்‌ 

லாளர்‌ கோழர்‌ என்‌, அச்‌ ௮ 

சுசன்‌ தலைமையில்‌ நடந்த இதே தன்த்தாறு ஐபி 


சேகரத்திலும்‌ 
க.யூனிஸ்ட்‌ கட்சி, வாலிபர்‌ 
சங்கம்‌ ஆகியவற்றின்‌ சார்‌ 
பில்‌ தோழர்‌ வி. ராதாகிருஷ்‌ 
ணன்‌ தலைமையில்‌ கண்டன 
ஊர்வலம்‌ ௩டந்தது, 

கடந்த 1-ந்‌ தேதியன்று 
இரவு 11 மணியளவில்‌ திரு 
விதாங்கோட்டில்‌, பேரூ 


இந்த ஊர்வலத்தில்‌ ஏராள 
மான பெண்களும்‌ கலந்து 
கொண்டு தங்களது கோபா 
வேசத்தை வெளிப்படுத்தி 


னர்‌. 


செட்டியார்‌ விளை, ௩டுக்‌ 
கடை, தெற்குவாசல்வழியே 
திருவிதாங்கோடு அந்திக்‌ 
உடையில்‌ ஊர்வலம்‌ முடிக்க 


ன்‌ பு அங்கு நடந்த (8ம்‌ பத்தி பார்க்க) 


கட 


திமுக அரசையும்‌ போலீஸ 


எழுத்தாளர்‌ 


சென்னை, ஏப்‌, 8-- 
தமிழ்நாடு முற்போக்கு 
சங்கத்தின்‌ 
அமைப்புக்‌ . குழு . சார்பில்‌ 
தோழர்கள்‌ . தணிகைச்செல்‌ 
வனும்‌ செந்தில்‌ நாதனும்‌ 
சென்னை எல்‌ எல்‌ ஏ கட்டி 
டத்தில்‌ சென்னையில்‌ உள்ள 
முற்போக்கு எழுத்தாளர்‌ 
களின்‌ கூட்டத்திற்கு ஏற்‌ 
பாடு செய்திருந்தனர்‌. முற 
போக்கு எழுத்தாளர்‌ சங்கத்‌ 
தின்‌ அமைடபாளர்‌ தோழர்‌ 


கே. முத்தையா தலைமை 
வகித்தார்‌. 
அன்று காலை 10--80 


! மணிக்கு ஏராளமான எழுத்‌ 


காளர்‌ ள்‌ கலந்துகொண்ட. 
இக்கூட்டத்தில்‌ முற்‌ 
போக்கு எழுத்தாளர்‌ 
சா கததின்‌ கொள்கை 
அறிக்கையை விளக்கினார்‌. 
அதன்‌ பேரில்‌ முன்னாள்‌ 
மேயர்‌ எஸ்‌. கிருஷ்ண 
மூர்த்தி, பிரபல நாவலாசிரி 
யர்‌ ஆர்‌. வி. முதற்கொண்டு 
பல எழுத்தாளர்கள்‌, நாடகா 
சிரியர்கள்‌ ரேடியோ நாடக 
ஆசிரியர்கள்‌ ஆகியோர்‌ 
முற்போககு எழுத்த ளர்‌ 
சங்கத்தின கொள்கைஅறிக்‌ 
கையை வரவேற்றுப்‌ பேசி 
னர்‌. 


௩ச்சு இலக்கியங்கள்‌ 


அமைச்சர்‌ 
சண்முகம்‌ மீது 
ஊழல்‌ விசாரணை 


சென்னை, ஏப்‌. 6-- 
அமைச்சர்‌ ப. ௨. சண்‌ 
முகத்தின்‌ மீது அரிசி ஊழல்‌ 
குற்றச்சாட்டு காரணமாசு 
தமிழ்நாடு அரசாங்கம்‌ ஒரு 
நபர்‌ விசாரணைக்‌ கமிஷனை 
நியமித்துள்ள து. 
செனனை உயர்நீதிமன்‌ ற 
நீதிபதி ராம்பிரசாத்ராவ்‌ ஒரு 
௩பர்‌ விசாரணைக்‌ கமிஷனாக 
நியமிக்கப்பட்டுள்ளார்‌. 


1911-ம்‌ ஆண்டில்‌ தஞ்சா 
வூர்‌ கோஆப்ரேடிவ்‌ மார்க்‌ 
கெட்டிங்‌ பெடரேசனால்‌ 
நடத்தப்பட்ட அரிசிவிற்பனை 
யில்‌ ரூ. ஒன்றரை கோடி 
ஊழல்‌ ஏற்பட்டுள்ளது என்‌ 
பதும்‌ தாண்டவராயன்‌ என்ப 
வருக்கு டெண்டர்‌ அளிப்ப 
தில்‌ அமைச்சர்‌ சண்முகம்‌ 
தன து அதிகாரத்தை பயன்‌ 
படுத்தியுள்ளார்‌ என்பதும்‌ 
குற்றச்சாட்டு. 


இக்‌ குற்றச்சாட்டு மீது 
விசாரணை ௩டத்தி 38 மாதத்‌ 
தில்‌ அறிக்கை சமர்ப்பிக்கு: 
மாறு கமிஷன்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்பட்டூள்ள து. 


(1-ம்‌ பந்தத்‌ தொடர்ச்சி) . 


எழுத்தாளர்‌ 


நமது கலாச்சார வாழ்வை 
நாசமாக்கிக்கொண்டிருச கும்‌ 
காலத்தீலே, இப்‌. டிப்பட்ட 
தொரு இயக்கம்‌ தோன்றி, 
வியாபார. ரோக்‌ 
கத்துடன்‌, கலாச்சார 
வாழ்வைச்‌ சீர்குலைப்பதை 
கடுமையாக எதிர்க்க முன்‌ 
வந்துள்ளதை பாராட்டினர்‌. 


இதன்‌ பிறகு 24 பேர்‌ 
(காவலாசிரியர்கள்‌-—௩ாடகா 
சிரியர்கள்‌- ரேடியோ 
நாடகாசிரியார்கள்‌ உட்பட) 


முற்போக்கு எழுத்தாளர்சங்‌ , 


கத்தில்‌ சேர்ந்தனர்‌. 


\ 


கப்‌ ல்‌ ர ரபி i: 
- நரவலாசிரியர்கள்‌--நாடகாசிரியர்கள்‌ , 
ரேடியோ நாடக ஆசிரியர்கள்‌ 

சங்கத்தில்‌ சேர்ந்தனர்‌ 


சாவு 


தஞ்சாவூர்‌, ஏப்‌. 8- 

தஞ்சை மாவட்டம கள்‌ 

ளப்‌ பெரம்பூர்‌ போலீஸ்‌. 

லாக்‌-அப்பில்‌ கடந்த 6-4-75ல்‌ 

அடைக்கப்பட்டிருந்த 29 

வயதுள்ள ஒரு வாலிபர்‌ 
செத்துக்‌ கிடந்தார்‌. 


. அவரிடம்பிரஞ்சுப்பாலிஷ்‌ 


இருந்ததாகவும்‌, இயற்கை 
யான காரணத்தால்‌ தான்‌ 


- அவர்‌ செத்துப்‌ போனதாக 


வும்‌ தஞ்சாவூர்‌ ஆர்‌ டி ஓ 


விசாரிதததில்‌ தெரிய வந்த. 


தாம்‌! 


இந்த வாலிபர்‌, தான்‌ 
சாவதற்கு லாக்‌அப்தான்‌ 
பொருத்தமான இடம்‌ என்று 
தேர்ந்தெடுத்தார்‌ போலும்‌! 


சைகோள்‌ அரண்மனை மீது 
விமான பெடி குண்டு வீச்சு 


தியூ தப்பி விட்டான்‌ 


சைகோன்‌, ஏப்‌. 8 
தென்‌ வியட்னாம்‌ பொம்மை 
அரசின்‌ ஜனாதிபதி தியூ தங்‌ 
கியிருந்த அரண்மனைமீது 
போர்க்கள த்திலிருந்து திரும்‌ 
பிவந்து கொண்‌ டிருந்தவிமா 
னத்த்லிருந்து குண்டுகள்‌ 
வீசப்பட்டன. ஆனால்‌ தியூ 
எவ்வித காயமின றிதப்பிவிட்‌ 


டான்‌. 


அரண்மனையின்‌ உச்சிப்‌ 
பகுதியும்‌, பொம்மை அர 
சின்‌ கொடியும்‌ சேதமடைந் 
தன. 


குண்டு வீச்சை நட்த்‌ 
திய விபான ஓட்டி விமானத்‌ 
திலேயே பறந்து சென்று 
விடடார்‌.ஆனால்‌ அவ்விமா 
னத்தில்‌ 100 மைல்‌ தூரம்‌ 
செல்லுவதற்கான எரிபொ 
ருளே இருந்ததுஎன்‌ று கூறப்‌ 
படுகிறது. 


குண்டுவீச்சு ஈ௩டந்து 
முடிந்த கொஞ்ச நேரத்தில்‌ 
அந்த அரண்மனையில்‌ இருக்‌ 
கும்‌8 சனி ஹெலிகாப்டர்‌ 
களைக்‌ காணோம்‌ என்றுகூ றப்‌ 
படுகிறது. 


எந்த நேரமும்‌ சாவை 
எதிர்‌ ப ஈர்‌ த்துக்‌ 
கொண்டு செத்துக்‌ கொண்டி 
ருக்கும்‌ தியூ, தன்குடும்பத்‌ 
தோடு மாற்று இடத்திற்கு 
ஓடி இருப்பான்‌ எனறும்‌ 
கூறப்படுகிறது. 


இக்குண்டு வீச்சு பற்றி 
தென்வியடனாம்‌ புரட்சி 
அரசின்‌ அதிகாரியொருவர்‌ 
கருத்து தெரிவிக்‌ 
கையில்‌, ஓவ்‌ வொரு 


வரர்லும்‌, சொந்த ராணுவத்‌ 
தினராலும்‌ கூட. தனது ௮ 

காரிகளாலும்கூட பொம்மை 
அரசின்‌ ஜனாதிபதி தியூ 


வெறுக்கப்படுகிறான்‌ என்‌ 
பதை இக்குண்டு வீச்சு 
காட்டுகிறது எனக்குறிப்‌ 
பிட்டார்‌. 


குண்டு வீச்சு நடந்து 
முடிந்த சிலமணி. நேரங்‌ 
களுக்கு பிறகு' கீ என்னும்‌ 
பெயர்‌ கொண்ட முன்னாள்‌ 
விமானப்படை கமாண்டர்‌, 
நிலைமையை கட்டுப்படுத்து 
வதற்கான வகையில்‌ ஆட்சி 
யின்‌ தலைமை மாறுவதற் 
சான சந்தர்ப்பம்‌ வந்துள்‌ 
ளது எனக்‌ குறிப்பிட்டார்‌. 


தியூவிற்கு எதிரான 
12 அரசியல்‌ கோஷ்டிகள்‌ 
கூட்டாக வெளியிட்டுள்ள 
அறிக்கையில்‌ உடனடி 
யாக தியூ அரசாங்கம்‌ வெளி 


யேற்றப்பட்டு விடுதலைப்‌ 
படையுடன்‌ பேச்சு 
வார்த்தை நடத்தும்‌ 


அரசாங்‌ சம்நிறுவப்பட வேண்‌ 
டும்‌ எனக்‌ கூறியுள்ளார்‌. 


மேலும்‌, உடனடியாக 
சிவிலியன்‌ வேடத்திலிருக்‌ 
கும்‌ அமெரிக்க ராணுவ 


அதிகாரிகளும்‌, ஆலோசகர்‌ 
களும்‌ உடனடியாக வெளி 
யேற வேண்டும்‌ என்றும்‌ 
அவ்வறிக்கையில்‌ கோரப்‌ 
பட்டுள்ளது. இவ்வறிக்கை 
யில்‌ 12 அரசியல்‌ சோஷ்டி 
கள்‌ சார்பாக 38 நாடாளு 
மன்ற உறுப்பினர்கள்‌, கத்‌ 
சோலிக்க பாதிரியார்கள்‌, 
சைகோன்‌ மக்களின்‌ பிரதி 
நிதிகள்‌ மூவர்‌ கையெழுத்‌ 
திட்டுள்ளனர்‌. 


நிருபர்களிடையய பி. ஆர்‌. 


இங்கே பலனளிக்காது. 


பொருளாதார நெருக்கடியை தீர்ப்‌ 


மதுரையில்‌. 
புதிய சங்கம்‌. 


கிறது இந்திரா காங்கிரஸ்‌ ஆட்சி. மேற்கு 
வங்கம்‌, கர்காடசம்‌, மகாராஷ்டிரா ஆகிய 
மாநிலங்களில்‌ கொள்‌ முதலே நடப்ப 
தில்லை. 


கேள்வி: இப்போதுஏற்பட்டூள்ள பஞ்‌ 
சம்‌, பொருளாதார நெருக்கடி ஆகியவை 
தீர உங்கள்கட்சி என்ன திட்டம்‌ கொடுக்‌ 
கிறது? 

பதில்‌: உணவுகெருக்கடிக்கு அரசாங்‌ 
சத்தின்‌ கொள்முதல்‌ கொள்கையே சார 
ணம்‌. ஐந்து ஏக்கருக்கு உட்பட்ட 
வைத்திருக்கும்‌ குடும்பங்களுக்கு கொள்‌ 
முதலில்‌ இருந்து விலக்கு அளிக்க வேண்‌ 
டும. அவர்கள்‌ தாமாகவேமுன் வந்‌ து தானி 
யம்‌ கொடுத்தால்‌ அரசாங்கம்‌ நிர்ணயிக்‌ 
கும்‌, விலையை விட ஒருதொகையை போன 
சாகக்கொடுக்கலாம்‌. 5ஏக்கர்முதல்‌ 10 ஏக்‌ 
சர்‌ வரை நிலமுள்ளவர்‌ ச ளிடம்‌ லெவி 
முறையிலும்‌ 10 ஏக்கருக்கு அதிகமாக 
நிலம்‌ வைத்திருப்பவர்களிட்ம்‌ அவர்சளது 
தேவைக்குபபோக..மீதமுள்ள நெல்முழுவ 
தையும்‌ அரசாங்கம்‌ நிர்ணயித்த விலையில்‌ 
கட்டாயக்‌ கொள்முதல்‌ செய்ய வேண்டும்‌. 
நியாய விலைக்கடைகள்‌ மூலம்‌ ' வினியோ 
கிக்கவேண்டும்‌. 

ந்‌ றையைத்தவிர வேறு எந்த 

வழியிலும்‌ ப க்ள்ல்‌ தானியங்களின்‌ விலை 
யைக்‌ குறைக்கவே முடியா து. 


யொருளாதார நெருக்கடியைப்‌ 
பொறுத்தவரை இந்த நெருக்கடிக்கு முழு 
முதற்காரணம்‌ காங்கிரஸ்‌ ஆட்சி கடந்த 
28 ஆண்டுகளாக பின்பற்றி வரும்‌ தவரான 
கொள்கைகள்தான்‌. காங்கிரஸ்‌ ஆட்சி 
யின்‌ பொருளாதார, தொழிற்‌ கொள்கை 
கள்‌. ஏகபோக முதலாளிகளை வளர்க்கத்‌ 
தான்‌ பயன்பட்டன, லாபம்‌ ஒன்றை மட 
டுமே குறியாகக்‌ கொண்ட முதலாளிகள்‌ 
உற்பத்தி பற்றியோ, தரம்பற்றியோ 
சீரான வினியோகம்‌ பற்றியோ கவலைப்‌ 
படவே இல்லை. | 


இந்தியப்‌ பொருளாதார 


நிலைமை, 
தட்டுப்பாடு நிலையில்தான்‌  / ்‌ 


உள்ள து. 


்‌ கிராக்கிக்கு ஏற்ற சப்ளை என்ற கொள்கை 


நிலம்‌. 


பதாகக்‌ கூறிக்கொண்டு அரசாங்கம்‌, நிதி 
நிலையில்‌ எடுக்கும்‌ ௩டவடிக்கைகளு பல 
னளிப்பதற்குப்‌ பதிலாக மேலும்‌ நெருக்‌ 
கடியையேஉருவாக்குகிற து. 


உதாரணமாக, தொழில்களுக்கு 
பாங்கிகள்‌ கடன்‌ கொடுப்பது இறுக்கப்பட்‌ 
டது. ஆனால்‌ இதனால்‌ சிறிய நடுத்தர 
தொழில்களுக்குத்தான்பாதிப்புஏ ற்பட்ட து. 
ஏராளமான பேர்‌ வேலை இழந்தார்கள்‌. 


யாருக்குக்‌ கடன்‌ கொடுப்பது என்பதை 
முடிவு செய்யும்‌ உரிமை அந்தந்த பாங்கி 
அதிகாரிகளின்‌ விருப்பத்துக்கேதான்‌ விடப்‌ 
படடிருக்கிறது. பாங்கி அதிகாரிகளை எப்‌ 
படி சோப்பு போடுவது என்பது ஏகபோக 
முதலைகளுக்குக்‌ கைவந்த கலை. 
அவர்கள்‌ : எப்படியும்‌ கடன்‌ பெற்றுக்‌ 
கொள்கிறார்கள்‌. 
இந்த நெருக்கடி தீர ஒரே வழிதான்‌ 
இருக்கிறது. பெருந்தொழில்களை எல்லாம்‌ 
அரசாங்கமே ஏற்று நடத்துவதுடன்‌, அத்‌ 
தியாவசியப்‌ பண்டங்களின்‌ உற்பத்தி முழு 
வதையும்‌ அரசாங்கமே கைப்பற்ற 
வேண்டும்‌. 


மின்‌ வெட்டுக்கு 
முழுச்சம்பளம்‌ வேண்டும்‌ 


கேள்வி: தமிழ்நாட்டில்‌ 75 சதவீதம்‌ 
மின்வெட்டு வந்திருக்கிறதே! 


பதில்‌: காங்கிரஸ்‌ ஆட்சியின்‌ தவறான 
திட்டங்கள்தான்‌ இந்த மின்சார , வெட 
டுக்குக்‌ சாரணம்‌. இந்த மின்‌ வெட்டினால்‌ 
தொழிற்சாலைகள்‌ மூடப்படும்‌. *மேஃஆப்‌” 
விடப்பட்டு இலட்சக்கணக்கான தொழி 
லாளர்கள்‌ வேலை இழப்பார்கள்‌ . 


- அவர்களுக்கு முழுச்‌ சம்‌ பள: 


மும்‌ தரப்பட வேண்டும்‌. ஏனெனில்‌ இந்த 
மின்சார வெட்டுக்கு தொழிலாளர்‌. கார 
ணம்‌ அல்ல. காங்கிரஸ்‌ ஆட்சியின்‌ தவருன 
திட்டங்கள்‌ தாள்‌ காரணம்‌, 


சங்கச்‌ 


எனவே .. 


6. 


று _ மதுரை, ஏப்‌. 5-- 
மதுரையில்‌,  சிஐடியூ 
தலைமையில்‌ சுமை தூக்கும்‌ 
தொழிலாளர்கள்‌ சங்கம்‌ 
அமைக்கப்படுகிறது. 
இகற்காக, சுமை தூக்‌ 
கும்‌ கைவண்டி -- மாட்டு 
வண்டி தொழிலாளர்களும்‌ 
பாரம்‌ தூக்கும்‌ தொழிலா 
ளர்களும்‌ பங்கு கொள்‌ 
ளும்‌ அமைப்புக்‌ கூட்டம்‌ 
வருகிற 18ந்‌ தேதி மாலை 
5 மணிக்கு முனிச்சாலை 
சிஐடியூ அலுவலகத்தில்‌ 
நடக்கிறது இதில்‌ தமிழக 
சிஐடியூவின்‌ பொருளா 
ளர்‌ வி கார்மேகமும்‌, 
மாநிலக்‌ குழு உறுப்பினர்‌ 
வி பாலகிருஷ்ணனும்‌ 
சலந்து கொண்டு பேசு 
கிறார்கள்‌. 
இக்கூட்டத்துக்கான 


ஏற்பாடுகளை, அமைப்புக்‌ 
கன்‌ வீனர்களான எஸ்‌ மாட 
சாமி, டி : கருப்பையா, 


ஆர்‌ மணி, ஆர்‌ சோனை, 
ஆர்‌ செல்லையா, கே குமார 
வேலு, கே வேலு ஆகி 
யோர்‌ .கவனித்து வருகின்‌ 
றனர்‌. 


பேரமைப்பு சார்பில்‌ 
ஊர்வலங்கள்‌. 
மதுரை, ஏப்‌. 1-- 
அரசு ஊழியர்கள்‌, ஆசிரி 
யர்கள்‌, உள்ளாட்சித்துறை 
ஊழியர்களின்‌ பேரமைப்பு 
சார்பில்‌ கடந்த 5-ந்‌ தேதி 
யன்று மாநிலம்‌ முழுவதும்‌ 
ஊர்வலங்களும்‌ பொ துக்கூட்‌ 
டங்களும்‌ நடந்தன, 
மத்திய அரசு ஊழியர்‌ 
க்ளுக்கு ஈடான அகவிலைப்‌ 
படி வழங்கக்கோரியும்‌, சமிழ்‌ 
நாடு என்ஜிஓ னியன்‌ 
நடவடிக்கைக்‌ குழுத்‌ தலைவர்‌ 
திரு ஆர்‌ ஏ கூடலிங்கம்‌ 
மீதான சஸ்பென்சள்‌ உத்தி 
ரவை ரத்துச்‌ செய்யக்கோரி. 
யும்‌, ௩டந்க இந்த ஊர்வலங்‌ 
களிலும்‌ கண்டனக்‌ கூட்டங்‌ 
களிலும்‌ பல்லாயிரக்கணக்‌ 
கானோர்‌ கலந்து கொண்‌ 
டனர்‌. 
ெல்லையில்‌ 
பேரமைப்பின்‌ திருநெல்‌ 
வேலி வட்டக்கிளை சார்பில்‌ 
மாவட்ட ஆட்சித்தலைவர்‌ 
அலுவலகம்‌ 
ஆசிரியர்‌ கூட்டணி செய 
லாளர்‌ திரு ராமுலு தலை 
மையில்‌ ஊர்வலம்‌ புறப்‌ 
படடு ஜங்சன்‌, இரயில்வே 
மீட்டர்ரோடு வழியாக வரு 
வாய்த்துறை இயக்கக்குட்டி 
டத்தை அடைநதது. அங்கு 


என. ஜி, ஓ. சங்க ௩ஈடவ 
டிக்கைக குழுத்‌ தலைவர்‌ 
திரு. முருகையா தலைமை ' 


யில்‌ நடந்த பொதுக்கூட்டத்‌ 
தில்‌ சிவ சங்கரன்‌ (எல்‌, 
ஐ. சி.) ஈடராஜன்‌ (மின்‌ ஊழி 
யர்‌] பேரமைப்பு சார்பில்‌ 
வைத்தியநாதன்‌, ராமுலு 
ஆழ்வார்வேலுச்சாமி,பெரிய 
குருசாமித்தலைவர்‌, ஆண்டி 
யப்பன்‌ ல்‌ கப 
ஆ. இராஜகோபால்‌ (ஆ 
யர்‌ pi ணி) பேசினர்‌. 
மதுராந்தகம்‌, அச்சிறுபாக்‌ 
கம்சித்தாமூர்‌ ல்த்தூர்‌ ஆகிய 
கிளைகள்‌ இணைந்து 
பொதுக்குழுஉறுப்பினர்கள்‌ 
சிகாமணி தலைமையில்‌ ஊர்‌ 
வலமும்‌, சேவே இராம 
சாமி தலைமையில்‌ சிறப்புக்‌ 


கூட்டமும்‌ நடத்தப்பட்டது 


அதில் மாநில துணைச்‌ செய 
லாளர்‌ மா ச. முனுசாமி, 
மாவட்ட, தணைத்‌ தலைவர்‌ 
ஜே வேணுகோபால்‌, லத்‌ 
தூர்‌ கிளைச்‌ செயலாளர்‌ 
கேசவன்‌, மாவட்ட தொழு 
நேர்ய்‌ தடுப்பு பணியாளர்‌ 
சங்கத்‌ தலைவரும்‌ என்‌ ஜி ஓ. 
செயலாளருமான 
த எத்திராஜன்‌ மற்றும்‌ ஆர்‌ 
நாராயணசாமி 
சிஸ்ட்‌) இனியன்‌ [அதிமுக] 
ஆகியோர்‌ பேசினர்‌. 
இராமநாதபுரம்‌ I 
இங்கு தலைமை அஞ்சல்‌ 
நிலையத்திலிருந்து ஆசிரியர்‌ 
கூட்டணிமாநில துணைச்‌ 
செயலாளர்‌ : ஈஸ்வரன்‌ தலை 
மையில்‌ ஊர்வலம்‌ புறப்‌ 
பட்டு முழக்கங்களை எழுப்‌ 
பிக்கொண்டு ராணிசத்திரத்‌ 
செரு அடைந்து அங்கு 
பொதுக்கூட்டம்‌ நட்ந்தது- 
திருவாளர்கள்‌, பாஸ்‌ 
கரன்‌,இருளப்பன்‌ , தினகரன்‌ 


ஈஸ்வரன்‌ ஆகியோர்‌ பேசி | 


னா. 


பழனியில்‌ 


இங்கு திரு வரதராசன்‌ 


(ஆசிரியர்‌ கூட்டணி] தலை 


மையில்‌ தாலுகா ஆபீசிலி 
ருந்து ஊர்வலம்‌ புறப்பட்டு 
முக்கிய வீதிகள்‌ ' வழியே 
சென்று மீண்டும்‌ தாலுகா 
ஆபீஸ்‌ அடைந்தது. 

அங்கு திரு. அகிலாண்‌ 
டம்‌ (விவசாய வருமானவரி 
அதிகாரி) தலைமையில்௩டந்த 
கூட்டத்தில்‌ துணைத்‌ தாசில்‌ 
க்கு ராமதாஸ்‌ 
(ஆ 


ரியர்‌ கூட்டணி) கே. 


வெங்கடேசன்‌ (மின்வாரியம்‌ 
பசுவேஸ்வரன்‌ [வங்கி விரி 
வாக்க அதிகாரி சாமிக்‌ 
க்ண்ணு ஆகியேர்ர்பேசினர்‌ 


முன்பிருந்து . 


(மார்க்‌ , 


ன கர்யூனிஸ்ட்‌ . 
தலைவர்‌ காலமானார்‌ 


சீனக்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி 
ன்‌ ஸ்தாபகத்தலைவர்களில்‌ 


ஒருவரும்‌, மக்கள்‌ சீனத்தின 


முன்னாள்‌ தற்காலிக தலைவ 
ராக இரு௩தவருமான 
துங்‌-பி-ஊ கடந்த புதன்‌ 
கிழமையன்‌ று காலமானார்‌. 

அவருக்கு வயது 90. 
(0-ஆப்‌'க்கு 
முழு ஊதியம்‌ - 
தர கோரிக்நை 


தாழையூத்து, ஏப்‌. 7— 
இங்குள்ள 


களைப்‌ । ழிவாங்‌ சம்‌ நடவடிக்‌ 
கையில்‌ இறங்கியுள்ளதை 
யும்‌, மின்வெட்டை காரணம்‌ 
காட்டி லே-ஆப்‌ கொடுப்ப 
தைக்‌ கண்டித்தும்‌ இங்கு 
பொதுக்கூட்டங்கள்‌ நடக்‌ 
தன. 

1-ந்‌ தேதியன்று தாழை 


யூத்தில்‌ கே. சுடலைமுத்து 


தலைமையில்‌ நடந்க கூட்டத்‌ 
தில்‌ நெல்லை மாவட்ட மார்க்‌ 


சிஸ்ட்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி . 
 செயலரளர்‌ ௬, பாலவிநாய 
கம்‌, எஸ்‌. மாடசாமி ஆர்‌. 


இளையபெருமாள்‌ ஆகியோ 
ரும்‌, 


2-ந்‌ தேதி கரையிருப்‌ 


துள்ள 


 அமைப்புக்கூட்டம்‌ கடந்த 
:8-ந்‌ தேதியன்று த]. 


சிமெண்ட்‌ 
ஆலை நிர்வாகரிதொழிலாளர்‌ 


ர. அடுத்‌ 
ள  மணமங்சலத்தி; 
ஜனநாயக மாதர்சங்கக்கிளை 


திருவாரூரை 


நடந்தது. 


மாவட்டச்‌ செயலாளர்‌ என்‌. 


விசாலாட்சி, தோழர்‌ கிருஷ்‌ 


ணன்‌ ஆகியோர்‌ கலந்து 


கொண்டு உரையாற்றினர்‌. 


, கிளைத்‌ தலைவராக அம்‌ 
மாக்கண்ணு, செயலாளராக i i 


காசியம்மாள்‌, பொருளாள . 


ராக சீனியம்மாள்‌ ஆகியோ . i 


ரும்‌ கிளியம்மாளும்‌, வள்ளி 


ப 


யம்மாளும்‌ கமிட்டி உறுப்பி , 
னர்களாகவும்‌ தேர்ந்தடுக்‌  . . 


கப்பட்டனர்‌. 


பப 


பில்‌ இசக்கித்தேவர்‌ தலமை 


யில்‌ நடந்த கூட்டத்தில்‌ 
சு.பாலவிநாயகம்‌எம்‌.ராஜாங்‌ . 


கம்‌ எஸ்‌. பாடசாமி,என்‌.எஸ்‌ 


மணி, ஆர்‌ இளையபெருமாள்‌ 


இ. சப்பாணி ஆகியோரும்‌ - i 


பேசினர்‌ இருகூட்டங்களின்‌ 
இறுதியில்‌ மதுரை குமார்‌ 
குழுவினரின்‌ இன்னிசை 
ச்ச்சேரிகள்‌ நடந்தன. 


இக்கூட்டங்களில்‌, 


லே-ஆப்‌ காலத்துக்கு முழுச்‌ ர 
இதர 


சமபளம்‌ வழங்கக்‌ 

யும்‌ கரையிருப்பிலுள்ள 
விவசாய வித்துப்பண்ணை 
தொழிலாளர்களுக்கு 


கூலியை அதிகரிக்கக்கோரி 1 


யும்‌ வற்புறுத்தப்பட்டது. 


கல்வியும்‌ கலாச்சாரமும்‌ 


வாஷிங்டன்‌, ஏப்‌.8-- 
செல்வம்‌ கொழிக்கும்‌ 
அமெரிக்காவில்‌ கொள்ளை. 


வழிப்பறி, அடிதடிகள்‌,கல்வி 


கற்கும்‌ பள்ளிக்கூடங்களில்‌ 
கற்பழிப்பு போன்‌ ற சம்பவங்‌ 
கள்‌ அதிகரித்துள்ளன. 
1974-ம்‌ ஆண்டு மட்டும்‌ 
அமெரிக்கப்‌ பள்ளிகளில்‌ 
8600 . கற்பழிப்புக்‌ கொடூரங்‌ 
கள்‌ நடந்துள்ளன. . 


, மேலும்‌ இரண்டு லட்‌ 
சத்து தொண்ணூற்று 
ஆறாயிரம்‌ திருடடுகளும்‌, 
ஒரு. லட்சத்து எண்பத்து 
ஒன்பதாயிரதது முன்னூற்று 
முப்பத்திரண்டு அடிதடி சம்‌ 
பவங்களும்‌ பதினொன்றாயி 
ரத்து நூற்றிருபது வழிப்‌ 
பறிக கொள்ளைகளும்‌ ஏற்‌ 
பட்டுள்ளன. 

மேற்கண்டவை அனைத்‌ 
தும்‌ பள்ளிக்‌ கட்டிடங் 
களுக்குள்ளேயே நடந்த 
சமபவங்களா தம்‌. 


மேற்கண்ட காரணங்‌ 


களுக்காகவும்‌ : 
செய்கைகளுக்காகவும்‌ ஆசி 
ரியர்கள்‌ பயந்து கொண்டு 
அச்சத்தடனேயேத௱ான்‌ 
வேலைசெய்து 
ளாம்‌. 


(2-ம்‌ பத்தி தொடர்ச்சி) 
ராட்சி மன்றத்தலைவரும்‌, 
கட்சிக்கிளைச்‌ ' செயலாளரு 
மான தோழர்‌ என்‌, நடரா 
ஜனையும, மாவட்டக்குழு 
உறுப்பினரும்‌ வாலிபர்‌ சங்‌ 
சத்‌ தலைவருமான தோழர்‌ 


சி. கனகராஜையும்‌ இந்திரா . 


காங்கிரஸ்‌ குண்டர்கள்‌ தாக்‌ 
கியும்‌ வெட்டியும்‌ படுகாயப்‌ 
படுத்தியது அறிந்ததே. 
இத்தாக்குதலுக்கு, இம்‌ 
மாவட்ட இந்திரா காங்கிரஸ்‌ 
தலைவர்‌ டிகே ஈஸ்வரபிள்ளை 
யின்‌ தூண்டுதலே காரணம்‌ 
என்று சொல்லப்படுகிறது 


பின்‌ சண்ட தேதிகளில்‌ 
பயணமாக வருகிறார்‌. 


திருநெல்வேலி 
விருதுநகர்‌ 
திருச்சி 
திருவாரூர்‌ 
நெல்லிக்குப்பம்‌ 
சென்னை 
வேலூர்‌ 
சேலம்‌ 
கோவை 


பாக்கிகளையும்‌ 


மதுரை 
8-4-75 


i மரநிலக்‌ குழு சார்பில்‌ தீ 
மதுரை . 
வெளிலிடுமவர்‌ ஆசிரியர்‌ கே 


பைபாஸ்‌ ரோடு, 


செயலாளர்‌ தோழர்‌ கே. வைத்தியநாதன்‌ ' சுற்றுப்‌ 


ண 


| பன 

மாநிலக்குழு உறுப்பினர்கள்‌ அனை வரும்‌, 
தங்கள்‌ தங்கள்‌ பிரதேசங்களிலுள்ள எல்லா 
இணைக்கப்பட்ட்‌ சங்கங்களிடமிருந்தும்‌ கட்டண 
தஸ்தாவேஜுகளையும்‌ சேகரித்து 
அந்தந்த தேதிகளில்‌ தோழர்‌ வைத்தியனாதனிடம்‌ | 
சேர்பபிக்க உதவு மாறு வேண்டுகிறோ . சிஐடியூ 
வின்‌ மாவட்டக்குழுக்களும்‌ இதில்‌ உடனடி கவனம்‌ 
செலுத்த வேண்டுகிறோம்‌. 1 


செயலாளர்‌, சிஐ டி யூ ்‌ 


மூன்றாவது மாநாட்டை 


௩ம்‌ மாநில அலுவலகச்‌ . 


12-4-75 
18-4-75 
15-4-75 
16-4-75 
17-4-75 

18, 19-4-75 : 
leds 
21-4-75 

22, 238-4-15 


தோழமையுள்ள, ப 5 


தமிழ்‌ மாநிலக்‌ குழு- 


அ வமானச்‌ உ 


வரு கிறார்க 


சீரழியும்‌ அமெரிக்க 


|இணைப்புக்கட்டணம்‌ வதலிக்கி 
சுற்றுப்பயணம்‌ |, 


அன்புமிக்க தோழர்களே, 


வருகிற மே. மாதத்தில்‌ பம்பாயில்‌ ஈடக்க 1 |! 
விருக்கும்‌ சி. ஐ.டி. யூ. து 
யொட்டி, இணைக்கப்பட்ட சங்கங்கள்‌ அனைத்திட 
மிருந்தும்‌ இணைப்புக்‌ கட்டணங்களை பாக்கியின்‌ றி. 
வசூலிக்கவும்‌, இணைப்பு சமபந்தமான தஸ்தாவேஜு 
களை பெறுவதற்கும்‌, பின்‌ கண்ட ஊர்களுக்கு. 


